﻿211. (நபியே!) இஸ்ரவேலர்களுக்கு நாம் எத்தனை தெளிவான சான்றுகளை வழங்கியிருந்தோம் என்பதை அவர்களிடமே கேளுங்கள். அல்லாஹ் வின் அருட்கொடை தம்மிடம் வந்த பின்னர் அதை ஒருவர் மாற்றினால், (அவரைத்) தண்டிப்பதில் அல்லாஹ்  கடுமையானவன் ஆவான்.
212. (ஏக இறைவனை) மறுப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகானதாகக் காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் இறைநம்பிக்கை கொண்டோரைக் கேலி செய்கிறார்கள். (ஆனால்,) இறையச்சம் கொண்டோர் மறுமையில் அவர்களுக்கு மேலே இருப்பார்கள். அல்லாஹ்  தான் நாடியோருக்குக் கணக்கின்றி வழங்குவான்.
--------------------------------------------
இஸ்ரவேலர்கள் இறைத்தூதர் மூசா (அலை) அவர்களிடம் எத்தனையோ சான்றுகளைக் கண்கூடாகக் கண்டுள்ளனர் என்று முந்திய வசனத்தில் (211) அல்லாஹ்  கூறுகின்றான். அதாவது இஸ்ரவேலர்களிடம் மூசா (அலை) அவர்கள் கொண்டுவந்தவை யாவும் உண்மையானவையே என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் பலவற்றை அவர்கள் நேரடியாகக் கண்டுள்ளனர்.

சான்றுகளைப் புறக்கணித்த இஸ்ரவேலர் 
---------------------------------------
எடுத்துக்காட்டாக, மூசா (அலை) அவர்களது (பிரகாசிக்கும்) கை, அவர்களது கைத்தடி, அவர்கள் கடலைப் பிளந்தது, கல்லில் அடித்(து நீரைப் பீறிடச் செய்)தது, கடுமையான வெயில் நேரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு மேல் மேகம் நிழலிட்டது, "மன்னு" மற்றும் "சல்வா" ஆகிய உணவுகள் இறங்கியது போன்ற ஏராளமான சான்றுகளைக் கூறலாம். அவையனைத்தும், சுய விருப்பப்படி செயலாற்றும் (இறைவன்) ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கும், இந்த அற்புதங்கள் எந்த இறைத்தூதர் வழியாக வெளிப்பட்டனவோ அவர் உண்மையாளர்தான் என்பதற்கும் ஆதாரங்களாகத் திகழ்கின்றன.
ஆனால், இஸ்ரவேலர்கள் இத்தனை சான்றுகளையும் நேரடியாகக் கண்டிருந்தும்கூட அவர்களில் பலர் அவற்றைப் புறக்கணித்துவிட்டனர்; அல்லாஹ் வின் அருட்கொடையை இறைமறுப்பாக மாற்றினர்.
அதாவது அவற்றை நம்புவதை விட்டுவிட்டு, அவற்றை மறுத்துப் புறக்கணிக்கும் போக்கை மேற்கொண்டனர். அல்லாஹ் வின் அருட்கொடை தம்மிடம் வந்த பின்னர் அதை ஒருவர் மாற்றினால் (அவரைத்) தண்டிப்பதில் அல்லாஹ்  கடுமையானவன் ஆவான்.
இதையே வேறொரு வசனத்தில் குறைஷிக் குலத்தைச் சேர்ந்த இறைமறுப்பாளர்கள் குறித்து அல்லாஹ்  கூறுகையில், "அல்லாஹ் வின் அருட்கொடையை இறைமறுப்பாக மாற்றி, தம் சமுதாயத்தாரை (நரகம் எனும்) அழிவு இல்லத்தில் தங்கவைத்தவர்களை (நபியே!) நீர் காணவில்லையா? அவர்கள் அதில் நுழைவார்கள். தங்குமிடங்களில் அது மிகத் தீயதாகும்" (14:28,29) என்று கூறியுள்ளான்.
பின்னர் அடுத்த (212ஆவது) வசனத்தில், "இறைமறுப்பாளர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அலங்கரித்துக் காட்டப்பட்டுள்ளது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அத்தகையோர் உலக வாழ்க்கையை மட்டுமே திருப்தி கொண்டு அதிலேயே நிம்மதி காண்கிறார்கள். செல்வங்களைக் கணிசமாகத் திரட்டுகின்ற அவர்கள், அல்லாஹ் வுக்குத் திருப்தி தரும் வகையில் எந்த வழிகளில் செலவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளார்கயோ அந்த வழிகளில் செலவு செய்ய மறுக்கிறார்கள். அது மட்டுமன்றி, இறைநம்பிக்கை கொண்டோரைக் கேலி செய்வார்கள்.
ஆனால், இறைநம்பிக்கையாளர்கயோ இவ்வுலக வாழ்க்கையைப் பொருட்படுத்தமாட்டார்கள். உலகில் தாம் பெற்ற செல்வத்தை இறைவனின் திருப்தியை நாடி அறவழியில் செலவு செய்வார்கள். இதனாலேயே மறுமையில் பெரும் பாக்கியம் நிறைந்த தகுதியையும், நிறைவான நற்பேறையும் பெற்று அவர்கள் வெற்றி அடைவார்கள். மறுமையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைமறுப்பாளர்களைவிட மிக்க மேலான தரத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில், இறைமறுப்பாளர்கயோ அடிமட்டத்தில், ஆகக் கீழான தரத்தில் இருப்பார்கள்.
இதனால்தான், "அல்லாஹ் , தான் விரும்பியோருக்குக் கணக்கின்றி வழங்குவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது தன்னுடைய படைப்பினங்களில் தான் விரும்பியவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் எண்ணற்ற அருட்கொடைகளை அமோகமாக அள்ளி வழங்குவான்.
பிறருக்கு நாம் உதவினால் நமக்கு இறைவன் உதவுவான் 
ஒரு நபிமொழியில் வந்துள்ளதாவது: "ஆதமின் மகனே! (என் திருப்தியை அடைய) நீ (பிறருக்குச்) செலவு செய். உனக்காக நான் செலவு செய்வேன்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
மற்றொரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: பிலாலே! நீர் (பிறருக்குச்) செலவு செய்வீராக! அரியாசனத்தின் அதிபதி (உமது செல்வத்தைக்) குறைத்துவிடுவான் என்று அஞ்சாதீர்.
அது மட்டுமன்றி, "நீங்கள் (பிறருக்காக) எந்தப் பொருளைச் செலவு செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை அவன் வழங்குவான்" (34:39) என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு வானவர்கள் வானத்திலிருந்து (பூமிக்கு) இறங்கி வருகிறார்கள். அவ்விருவரில் ஒருவர், "இறைவா! (பிறருக்காகச்) செலவு செய்பவருக்குப் பிரதிபலன் வழங்குவாயாக!" என்று கூறுவார். மற்றவர், "இறைவா! (பிறருக்குக் கொடுக்காமல் கையை) இறுக்கிப் பிடித்திருப்பவருக்கு அழிவைக் கொடுப்பாயாக!" என்று கூறுவார்.
மற்றொரு ஹதீஸில் வந்துள்ளதாவது: ஆதமின் மகன் "எனது செல்வம், எனது செல்வம்" என்று கூறுகிறான். உனது செல்வத்தில் நீ உண்டு கழித்ததையும் உடுத்திக் கிழித்ததையும் தர்மம் வழங்கிச் சேமித்ததையும் தவிர வேறென்ன உனக்குச் சொந்தமிருக்கிறது? அவை தவிர மற்ற அனைத்தும் (உன்னை விட்டுச்) செல்பவையே! அவற்றை மக்களுக்காக நீ விட்டுவிட்டுச் செல்லவிருக்கிறாய்.
முஸ்னது அஹ் மதில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இவ்வுலகமானது, (மறுமையில்) யாருக்கு வீடு இல்லையோ அவனுக்கே வீடாகும். (மறுமையில்) யாருக்குச் செல்வம் இல்லையோ அவனுக்கே செல்வமாகும். யாருக்கு அறிவு இல்லையோ அவனே அதைச் சேமிப்பான்.
